﻿258.அல்லாஹ்  தனக்கு ஆட்சியைக் கொடுத்துவிட்டான் என்பதற்காக இப்ராஹீமிடம், அவருடைய இறைவன் குறித்து எதிர் வாதம் புரிந்தவனை (நபியே!) கவனிக்கவில்லையா? "என் இறைவன் உயிர் கொடுப்பான்; இறக்கச் செய்வான்" என்று இப்ராஹீம் கூறியபோது "நானும் உயிர் கொடுப்பேன்; இறக்கச் செய்வேன்" என அவன் கூறினான்.(அதற்கு) இப்ராஹீம் "அல்லாஹ்  சூரியனைக் கிழக்கில் உதிக்கச் செய்கிறான்; (முடிந்தால்) நீ அதை மேற்கில் உதிக்கச்செய் (பார்க்கலாம்)" என்று கூறினார்.அப்போது (அல்லாஹ் வை) மறுத்த அவன் வாயடைத்துப்போனான்.அநீதி இழைக்கும் மக்களுக்கு அல்லாஹ்  நேர்வழி காட்டமாட்டான்.
-------------------------------------------
நபி இப்ராஹீம் (அலை) அவர்களது காலத்தில் வாழ்ந்த "பாபில்" நாட்டு அரசன் நம்ரூத் பின் கன்ஆன் என்பவன்தான் இறைவன் விஷயத்தில் அவர்களுடன் தர்க்கம் செய்தான்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: உலகில் (ஒரே நேரத்தில்) கிழக்கு மற்றும் மேற்குப் பகுதிகளை ஆட்சி புரிந்த மன்னர்கள் நால்வர்.அவர்களில் இருவர் இறைநம்பிக்கையாளர்கள்; மற்றிருவர் இறைமறுப்பாளர்கள்.இறைநம்பிக்கையாளர்கள், சுலைமான் பின் தாவூத் (அலை) மற்றும் துல்கர்னைன் ஆகியோர் ஆவர்.இறைமறுப்பாளர்கள், நம்ரூத் மற்றும் புக்த்த நஸ்ஸர் ஆகியோர் ஆவர்.அல்லாஹ் வே அறிவான்.

"நம்ரூத்" மன்னனின் வறட்டு வாதம் 
---------------------------------
அல்லாஹ்  கூறுகின்றான்: "இப்ராஹீமிடம் அவருடைய இறைவன் குறித்து எதிர்வாதம் புரிந்தவனை (நபியே!) கவனிக்கவில்லையா?" அதாவது முஹம்மதே! இறைவன் இருக்கின்றானா என்பது தொடர்பாக நபி இப்ராஹீமிடம் தர்க்கம் செய்தவனை நீங்கள் கவனிக்கவில்லையா?
அந்த நம்ரூத், தானே இறைவன் என்றும், தன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் வாதிட்டான்.நம்ரூதிற்குப் பின்னால் வந்த ஃபிர்அவ்னும் அவ்வாறுதான் சொல்லிக்கொண்டான்."என்னைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இருப்பதாக நான் அறியவில்லை" (28:38) என்றான் ஃபிர்அவ்ன்.
இவ்வாறு நம்ரூத் அநீதியிழைத்து, தீவிரமாக இறைவனை மறுத்து, கடும் பிடிவாதக்காரனாக இருந்ததற்கு, அவன் நீண்ட நாள் ஆட்சி புரிந்ததும் அவனது சர்வாதிகாரமுமே காரணம்.அவன் நானூறு ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கூறப்பட்டுள்ளது.
எனவேதான், "அல்லாஹ்  தனக்கு ஆட்சியைக் கொடுத்துவிட்டான் என்பதற்காக" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.அதன் பின் நம்ரூத், அல்லாஹ்  இருக்கின்றான் என்பதற்கான ஆதாரத்தை இப்ராஹீம் (அலை) அவர்களிடம் கேட்டான்.அப்போது இப்ராஹீம் (அலை) அவர்கள் கூறினார்கள்: "என் இறைவன் உயிர் கொடுப்பான்; இறக்கச் செய்வான்".
அதாவது கண்ணுக்குத் தெரியும் வகையில் படைப்புகள் புதிதாகத் தோன்றுவதும் பின்னர் அவை அழிந்துவிடுவதும் அல்லாஹ்  இருக்கின்றான் என்பதற்கான ஆதாரங்களாகும்; சுயமாகச் செயல்படும் ஆற்றல் மிக்க ஓர் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு இது சான்றாகும்.
ஏனெனில், எந்தப் படைப்பாலும் தானாகத் தோன்ற முடியாது.அதைப் படைத்த படைப்பாளி அவசியம் இருக்க வேண்டும்.அவன்தான் என் இறைவன்.அவனையே வழிபட வேண்டும் என்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன்.அவன் இணையற்ற ஏக இறைவன் ஆவான்.
இதைக் கேட்ட நம்ரூத் கூறினான்: நானும் உயிர் கொடுப்பேன்; இறக்கச் செய்வேன்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: நம்ரூத் இவ்வாறு கூறியதன் பொருளாவது: மரண தண்டனை கைதிகள் இருவர் என்னிடம் கொண்டுவரப்படுவார்கள்.அவர்களில் ஒருவனைக் கொலை செய்துவிடும்படி நான் உத்தரவிடுவேன்.அதன்படி அவன் கொல்லப்படுவான்.மற்றொருவனை மன்னித்துவிடுமாறு கட்டளையிடுவேன்.அவன் விடப்படுவான்.இந்தக் கருத்தில்தான் "நான் உயிர் கொடுப்பேன்; இறக்கச் செய்வேன்" என அவன் கூறினான்.
(ஆனால் அவனது எதிர்வாதத்தின் போக்கைப் பார்க்கும்போது) இந்தக் கருத்தில்தான் அவன் சொன்னான் எனக் கூறுவது அவ்வளவு பொருத்தமன்று.-அல்லாஹ் வே அறிவான்.- இந்தப் பொருளில் அவன் அவ்வாறு கூறியிருக்க முடியாது.
ஏனெனில், இப்ராஹீம் (அலை) அவர்கள் கூறிய கருத்துக்கு இது தகுந்த பதிலாக அமையாது.இறைவன் இருக்கின்றான் என்ற வாதத்திற்கு எவ்விதத்திலும் இது தடையாகவும் இருக்காது.எனவே, தன்னாலும் உயிர் கொடுக்கவும், இறக்கச் செய்யவும் முடியும் என்று வறட்டுப் பிடிவாதத்துடன் வீண் பெருமை பேசும் நோக்கத்தில்தான் அவன் அவ்வாறு கூறியிருக்கிறான்.
(உண்மையில் அது அவனால் முடியாத காரியம் என்றாலும்) உயிர் கொடுக்கவும் இறக்கச் செய்யவும் தன்னால் முடியும் எனும் மாயையைத் தோற்றுவிப்பதே அவனது எண்ணமாகும்.நம்ரூதின் இந்தப் பாணியைப் பின்பற்றியே ஃபிர்அவ்னும் "என்னைத் தவிர எந்த இறைவனும் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை" (28:38) எனக் கூறினான்.
இவ்வாறு நம்ரூத் வீண் பெருமை பேசித் தர்க்கம் புரிந்த காரணத்தால் (அதை முறியடிக்கும் வகையிலேயே) இப்ராஹீம் (அலை) அவர்கள் அவனிடம் "அல்லாஹ்  சூரியனைக் கிழக்கில் உதிக்கச் செய்கிறான்; (முடிந்தால்) நீ அதை மேற்கில் உதிக்கச்செய் (பார்க்கலாம்)" என்றார்கள்.
அதாவது உயிர் கொடுக்கும் ஆற்றலும் இறக்கச் செய்யும் ஆற்றலும் உள்ள ஒருவனால் படைப்புகளிலும் மூலப் பொருட்களிலும் தான் விரும்பிய மாற்றங்களைச் செய்ய முடியும்.கோள்களையும் அவற்றின் இயக்கத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியும்.
எனவே, "உயிர் கொடுப்பேன்; இறக்கச் செய்வேன்" என நீ வாதிடுவது உண்மையானால், நீ உண்மையான இறைவனாக இருந்தால், இதோ தினமும் கிழக்கில் உதிக்கும் சூரியனை மேற்கில் உதிக்கச்செய் பார்க்கலாம்! என இப்ராஹீம் (அலை) அவர்கள் கூறினார்கள்.

வாயடைத்துப்போன நம்ரூத் 
------------------------------
இது தன்னால் இயலாது; இந்த விஷயத்தில் வீண் பெருமை பேச முடியாது என நம்ரூத் உணர்ந்தபோது வாயடைத்துப்போனான்.அவனால் எதுவும் பேச முடியவில்லை.அவனுக்கு எதிரான சான்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது.
இறுதியாக அல்லாஹ்  கூறுகின்றான்: "அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ்  நேர்வழி காட்டமாட்டான்".அதாவது அக்கிரமக்காரர்களுக்கு நம்பத் தகுந்த சான்றுகள் எதையும் அவன் வழங்கமாட்டான்.அவர்கள் காட்டும் பொய் ஆதாரங்களும் இறைவனால் முறியடிக்கப்பட்டுவிடும்.இறைவனின் கோபமும் கடும் வேதனையும்தான் அவர்களுக்கு உண்டு.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கும் நம்ரூதிற்கும் இடையே நடைபெற்ற இந்த விவாதம் இப்ராஹீம் (அலை) அவர்கள் நெருப்பில் வீசப்பட்டு, அதிலிருந்து வெளியேறியதற்குப்பின் நிகழ்ந்ததாகும்.அந்த நாளில்தான் இப்ராஹீம் (அலை) அவர்கள் நம்ரூதை முதன்முறையாகச் சந்திக்க நேரிட்டு அவ்விருவருக்குமிடையே இந்த விவாதமும் நடைபெற்றது.
ஸைத் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் அறிவிக்கிறார்கள்: அரசன் நம்ரூதிடமிருந்து உணவுப் பொருட்களைப் பெறுவதற்காக (பல பகுதிகளிலிருந்தும்) மக்கள் அவனிடம் செல்வது வழக்கம்.அவ்வாறு சென்ற கூட்டத்தாருடன் ஒரு முறை இப்ராஹீம் (அலை) அவர்களும் சென்றார்கள்.அப்போதுதான் இந்த விவாதம் நடைபெற்றது.
இதனால் கோபமடைந்த நம்ரூத் மற்றவர்களுக்கு உணவுப் பொருட்களைக் கொடுத்துவிட்டு, இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை.எனவே, உணவுப் பொருட்களை வாங்காமலேயே அங்கிருந்து திரும்பிவிட்டார்கள்.
தமது வீட்டருகே வந்ததும் ஒரு மணல் மேட்டிலிருந்து மண்ணை அள்ளி, தம்மிடம் இருந்த இரு பைகளிலும் நிரப்பிக்கொண்டு, "நான் வீட்டிற்குச் சென்றதும் என்னை விட்டும் என் மனைவியின் கவனத்தை வேறு பக்கம் திருப்ப வேண்டும்" எனக் கூறிக்கொண்டார்கள்.
பின்னர் வீட்டிற்குச் சென்றதும் பயணப் பொருட்களை கீழே வைத்துவிட்டு வந்து சாய்ந்து உறங்கிவிட்டார்கள்.அவர்களுடைய துணைவியார் சாரா அம்மையார் அந்தப் பைகளைத் திறந்து பார்த்தபோது, பைகள் நிரம்ப நல்ல தரமான உணவுப் பொருட்கள் இருப்பதைக் கண்டார்கள்; பின்னர் உணவு தயார் செய்தார்கள்.
இப்ராஹீம் (அலை) அவர்கள் விழித்தபோது, நன்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவைப் பார்த்தார்கள்."இது எவ்வாறு உங்களுக்குக் கிடைத்தது?" எனக் கேட்டார்கள்.நீங்கள் கொண்டுவந்த உணவுப் பொருளிலிருந்துதான் (இதைச் செய்தேன்) என அவர்களின் துணைவியார் கூறினார்கள்.தமக்கு இறைவன் வழங்கிய உணவுதான் இது என்பதை அப்போது அவர்கள் புரிந்துகொண்டார்கள்.
ஸைத் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் மேலும் கூறுகிறார்கள்: அல்லாஹ்  அந்தச் சர்வாதிகார அரசனிடம் ஒரு வானவரை அனுப்பினான்.அவர் அவனிடம் அல்லாஹ் வை இறைவனாக ஏற்கும்படி கட்டளையிட்டார்.ஆனால், அவன் மறுத்துவிட்டான்.
இரண்டாவது தடவையாக அழைப்பு விடுத்தார்; அப்போதும் மறுத்துவிட்டான்.மூன்றாவது தடவையாக அழைத்தார்; அப்போதும் அவன் மறுத்துவிட்டான்.இறுதியில் அவர் நம்ரூதிடம், "நீ உன் படைகளைத் திரட்டு; நான் என் படைகளைத் திரட்டுகிறேன் (நாம் போரிட வேண்டியதுதான்)" எனக் கூறினார்.
அவ்வாறே நம்ரூத் சூரியன் உதித்த வேளையில் தன் படைகளைத் திரட்டினான்.அப்போது அல்லாஹ்  சூரியனே கண்ணுக்குத் தெரியாதவாறு கொசுக்களின் ஒரு பெரும் கூட்டத்தை நம்ரூதின் படைகள்மீது அனுப்பி, அவர்களை அழிக்குமாறு ஏவினான்.
அவை அவர்களின் சதையையும் இரத்தத்தையும் தின்று எலும்புகளை மட்டுமே விட்டுவைத்தன.கொசுக்களில் ஒன்று அரசனின் மூக்கில் நுழைந்தது.அல்லாஹ்  அந்தக் கொசுவால் நானூறு ஆண்டுகள் அவனை வேதனை செய்தான்.அப்போது நம்ரூத் வேதனை தாளாமல் இரும்புக் கம்பியால் தனது தலையில் தானே அடித்துக்கொள்வான்.இறுதியில் அவன் அழிந்துபோனான்.
